ஆர் . ஒ . ஸி . நம்பர் . 171481 L. A. 


விளம்பரம் 


திருவிதாங்கூர் சட்ட நிருமாண அசெம்பிளி குறித்த 
விதிகளிலே 26 -வது விதியின்படி அடியிற்காணும் மசோ 
தாவானது, உத்தேச காரண விவரம் சகிதம் , தலைவரது 
ஆணைக்கிணங்க, பிரசுரிக்கப்படுகிறது . 
அசெம்பிளி ஆபீஸ் , வி . கிருஷ்ணமூர்த்தி அய்யர், 
திருவனந்தபுரம் , சட்ட நிருமாண அசெம்பிளி 
1948 மே 25- ம் s . 

காரியதரிசி . 
திருவிதாங்கூர் கைத்தொழில் உத்தியோகம் பற்றிய 

( நிலையான உத்தரவுகள்) மசோதா . 
கைத்தொழில் ஸ்தாபன முதலாளிகள் தம் கீழ்வேலைக் 
கு ஆள் அமைப்பது பற்றிய நிபந்தனைகளை வரையறுக்கு 
மாறு சட்ட பூர்வமாய் வேண்டுதற்கான ஒரு மசோதா. 
கைத்தொழில் ஸ்தாபன முதலாளிகள் தம் கீழ்வேலைக் 

கு ஆள் அடைப்பது பற்றிய நிபந்தனைகளை 
பீடிகை, வேண்டுமட்டும் சரிவர வரையறுக்குமாறும் , 

தம் கீழ் வேலையில் அமரும் தொழிலாளிக 
ளுக்கு அந்த நிபந்தனைகளை அறிவுறுத்துமாறும் கோரு 
வது யுக்தமாயிருக்கிறபடியால் ; 

இதனால் அடியிற்காணுமாறு விதிக்கப்படுகிறது: 
1. (1) இவ் ஆக்டை , 112...... ம் ஆண்டத்திய திரு 

விதாங்கூர் கைத்தொழில் உத்தியோகம் 
பெரும் வியா பற்றிய ( நிலையான உத்தரவுகள் ) மசோதர் 

என்று சொல்லலாம் . 
பகமும் பிரயா 
கமும் , 

( 2 ) இது திருவிதாங்கூர் முழுதும் வியா 
பிக்கும் : 

( 3) ஐம்பதோ அதற்கு மேற்பட்டோ 
தொழிலாளிகள் வேலையில் அமர்த்திக் கொள்ளப்படுகிற 
அல்லது கழிந்த பன்னிரண்டு மாதங்களில் ஏதேனும் 
தினத்தில் வேலையில் அமர்ந்திருந்த ஒவ்வொரூ கைத்தொ 
ழில் ஸ்தாபனத்துக்கும் , நமது கவெர்ன்மென்டார் நமது 
கவெர்ன்மென்ட் கெவெட் விளம்பரத்தின் மூலம் இது 


அதில் : 


விஷயமாய் அவ்வப்போது குறிப்பிடுகிற வகையிற்பட்ட 
அல்லது வகைகளிற் பட்ட வேறு கைத்தொழில் 
நிலையங் 
களுக்கும் இது பிரயோகப்படும் . 

2. இவ்வாக்டில் , விஷயத்தினாலாவது 
சந்தர்ப் 

பத்தினாலாவது முரண்பாடு இல்லாவிட்டால் 
பொருள் விள ( 1 ) " அப்பீல் அதிகாரி என்றால் 
நமது 
க்கம் 

கவெர்ன் மென்டார் நமது கவெர்ன்மென் 
கெஸட்டில் விளம்பரம் பிரசுரித்து அதன்மூலம் , அவ்விளம் 
பரத்தில் குறிப்பிடக்கூடிய பிரதேசத்தில் இவ்வாக்டின்படி 
ஒரு அப்பீல் அதிகாரிக்குரிய அலுவல்களை ஆற்றுமார் 
நிய மிக்கப்படும் ஒரு அதிகாரி என்று பொருள்படும் . 

( b) “ சாட்சியப்படுத்தும் உத்தியோகஸ்தர் " 
என்றால் லேபர் கமிஷணர் என்று பொருள்படும் . 

( c) “ முதலாளி என்றால் , இவ்வாக்ட் அவ் 
வப் போது பிரயோகப்படும் யாதொரு கைத்தொழில் ஸ்தா 
பனத்தின் சொந்தக்காரர் 

எனப்பொருள்படும் ; மேலும் 
(1 ) ஒரு தொழிற்சாலையின் விஷயத்திலே , 
1114- ம் ஆண்டத்திய திருவிதாங்கூர் தொழிற்சாலைகளைக் 
குறித்த ஆக்ட் (1114 - ம் ஆண்டத்து 8 -வது ஆக்ட் ) , 9-வது 
வகுப்பு , (1 )-வது உள்வகுப்பைச் சோர்ந்த ( - ) பகுதியின்படி 
தொழிற்சாலை மானேஜர் என்று சொல்லப்படும் யாதொரு 
நபர் என்பதும் , 

(ii) நமது கவெர்ன்மென்ட் . இலாகா யா 
தொன் றின்மேல் விசாரணயின்கீழ் உள்ள யாதொரு கைத் 
தொழில் ஸ்தாபனத்தின் விஷயத்திலே, இக்காரியத்திற் 
கென நமது கவெர்ன்மென்டார் நியமிக்கும் அதிகாரி அல் 
லது அங்ஙனம் எவ் அதிகாரியும் நியமிக்கப்படா விடத்து , 
இலாகாத் தலைவர், என்பதும் . 

(iii) வேறு யாதேனும் கைத்தொழில் ஸ்தா 
பனத்தின் விஷயத்திலே, அந்தக் கைத்தொழில் ஸ்தாப 
னத்தின் மேற்பார்வைக்காகவும் மேல்விசாரணைக்காகவும் 
சொந்தக்காரருக்குப் பொறுப்பாயுள்ள யாதொரு நபர் 
என்பதும், 

அமையும் . 


3 


(41) “ கைத்தொழில் ஸ்தாபனம் " என்மூல்:-- 

( i ) கூலி கொடுப்பதைக் குறித்த 1116 - ம் 
ஆண்டத்திய திருவிதாங்கூர் அக்ட் (1116 - ம் ஆண்டந்து 
20-வது ஆக்ட் ), 2 வது வகுப்பு , ( ii)-வது பகுதியில் வரை 
யறுக்கப்பட்ட வா றுள்ள ஒரு ரைத்தொழில் ஸ்தாபனம் 
என்றோ, 

(ii) 1114- ஆண்டந்திய 8 - வது ஆக்டா 
கிய திருவிதாங்கூர் தொழிற் லைகாக் குறித்த ஆக்ட் , 
2 -வது வகுப்பு, (j) பகுதியில் வரையறுக்கப்பட்டவாறுள்ள 
ஒரு தொழிற்சாலை என்றோ, 
( iii ) திருவிதாங்கூர் 

ரெயில்வே 

ஆக்ட் 
( 1115 - ம் ஆண்டந்து 22 - வது ஆர்ட்.), 2 -வது வகுப்பு 
( 1 ) -வது பகுதியில் வரையறுக்கப்பட்ட வா றுள்ள ஒரு ரெ 
யில்வே என்றோ. 

( iv ) யாதொரு கைத்தொழில் ஸ்தாபனத் 
* தின் சொந்தக்காரரோரள்ள ஒரு நப்பந்தத்தை நிறைவேற் 
றும் பொருட்டு தொழிலாளிகளை வேயில் அமர்த்திக் 
கொள்ளும் ஒரு நபரது ஸ்தாபனம் என்றே , 

பொருள்படும் . 
( c) “ நிர்ணயிக்கப்பட்ட ” என்ருல், இவ்வாகடின் 
படி நமது கவெர்ன்மென்டார் இயற்றும் விதிகளால் நிர்ண 
யிக்கப்பட்ட என்று பொருள்படும் . 

(i ) " நிலையான உத்தரவுகள் என்றால் , பட்டிகை 
யில் விவரித்துள்ள விஷயங்கள் சம்பந்தித்த விதிகள் என்று 
பொருள்படும் . 

(g ) தொழிற்சங்கம் ” என்றால் , 1112- ம் ஆண்டத் 
திய திருவிதாங்கூர் தொழிற் சங்கங்களைக்குறித்த ஆக்டின்படி 
( 1112 -ம் ஆண்டத்து 8 -வது ஆக்ட் ) அவ்வப்போது பதிவு 
செய்யப்படும் ஒரு தொழிற்சங்கம் என்று பொருள்படும் . 

( h ) “ தொழிலாளி” என்றால் , கூலிக்காவது கைம் 
மாறுக்காவது யாதொரு கைதேர்ந்த வேலையையோ கைதே 
ராவேலையையோ டெய்யுழைப்ப வேலையையோ எழுத்து 
வேலையையோ புரியுமாறு யாதொரு கைத்தொழில் ஸ்தாப 
னத்தில் வேலையில் அடர்த்தட்டட்ட டாதொரு நபர் . 


யாதொரு கைத்தொழில் 


சமர்ப்பிப்பது 


3. (1 ) இவ்வாக்ட் 

ஸ்தாபனத்துக்கு செல்லத்தக்கதாகும் தேதிய 
நிலையான உத் லிருந்து ஆறு மாதத்துக்குள் முதலாளி, தம 

து கைத்தொழில் ஸ்தாபனத்தில் மேற்கொள் 

ளக் கருதும் நிலையான உத்தரவுகளின் நக 
லுக்கு ஐந்து பிரதிகளை சாட்சியப்படுத்தும் உத்தியோகஸ்த 
ருக்கு சமர்ப்பிக்கவேண்டும் . 

( 2) அந்தக் கைத்தொழில் ஸ்தாபனத்துக் 
குப் பிரயோகப்படத்தக்கதாய் பட்டிகையில் விவரித்திருக் 
கும் எல்லாக் காரியங்களையும் பற்றி அத்தகைய நகலில் நீபம் 
தனை கண்டிருக்கவேண்டும் ; மேலும், மாதிரி நிலையான 
உத்தரவுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு மிடத்து , அந்த நிபந் 
தனைகள் , கூடுமானமட்டில் , அம்மாதிரியை அனுசரித்திருக் 
க வேன்டும் . 

( 3 ) 

மை கைத்தொழில் ஸ்தாபனத்தில் வே 
லையிலமர்த்திக் கொள்ளப்பட்ட தொழிலாளிகள் பற்றிய நிர் 
ணயிக்கப்பட்ட விவரங்களில் , அவர்கள் சேர்ந்திருக்கும் 
தொழிற் சங்கம் ஏதேனுமிருந்தால் அதன் பெயரையும் உட் 
படுத்து ஒரு விவரக்குறிப்பு தயாரித்து , அதை இவ்வாக்டின் 
படி சமர்ப்பிக்கப்படும் நிலையான உத்தரவுகளின் நகலோடு 
சேர்த்தனுப்பவேண்டும் . 

( 4 ) நிர்ணயிக்கப்படக் கூடிய நிபந்தனைக 
ளுக்குட்பட்டு. ஒரேமாதிரியான கைத்தொழில்ஸ்தாபனங்க 
ளிலுள்ள முதலாளிவர்க்கத்தார் இவ்வகுப்பின்படி நிலையா 
ன உத்தரவுகளின் கூட்டு நகல் ஒன்றை சமர்ப்பிக்கலாம் . 

4. (1) கைத்தொழில் ஸ்தாபனத்துக்குச் செல் 

லக்கூடியதாய் பட்டிகையில் விவரித்திருக்கும் 
நிலையான உத் எல்லா விஷயங்களுக்கும் நிலையான உத்தரவு 
ச் சா 

களில் நிபந்தனை கண்டிருந்தாலும் , 
ட்சியப்படுத்து 
வது பற்றிய நி (b). நிலையான உத்தரவுகள் இவ்வாக்டிற் 
பந்தனைகள் ஒண்ட நிபந்தனைகளுக்கு மற்று வகையில் ஒத் 

திருந்தாலும் , 
அவை இவ்வாக்டின்படி சாட்சியப்படுத்தக் கூடியதா 
கும் ; மேலும் யான உத்தரவுகள் எவற்றிலாவது கண்டி 
ருக்கும் நிபந்தனைகளின் நேர்மை அல்லது நியாயப்பான் 
மை குறித்து தீர்ப்பு அளிப்பது சாட்சியப்படுத்தும் உத்தி 


தரவுக 


யோகஸ்தரது அல்லது அப்பீல் அதிகாரியினது 

அலுவ 
லாயிராது . 
5. (1 ) 3 - வது வகுப்பின்படி நகல்வரப் பெற் 

றுக் கொண்டதும் , சாட்சியப்படுத்தும் உத்தி 
நிலையான உத்த யோகஸ்தரானவர் , அதன் பிரதியொன்றை 
ரவுகளை சாட்சி 
பப்படுத்துவது, 

தொழிலாளிகளின் தொழிற்சங்கம் ஏதேனுமி 

ருந்தால் அதற்கு அல்லது அங்கனம் யா 
தொரு தொழிற் சங்கமுமில்லையானால் , நிர்ணயிக்கப்படும் 
விதத்தில் தொழிலாளிகளுக்கும் 
அனுப்ப வேண்டும் . 
மேலும் அவர் ஷை நகலோடுகூட, அந்த நகல்பற்றி தொழி 
லாளிகள் கூறவிரும்பும் ஏதேனும் ஆட்சேபங்களை நோட்டீ 
ஷ் வரப்பெற்றுக் கொண் .. தேதியிலிருந்து பதினைந்து 
தினங்களுக்குள் தம்மிடம் சமர்ப்பிக்குமாறு கோறும் ஒரு 
நோட்டீலை நிர்ணயிக்கப்படும் மாதிரியில் தயாரித்து அனு 
ப்பவேண்டும் . 

( 2 ) முதலாளிக்கும் , தொழிற்சங்கம் அல்லது 
நிர்ணயிக்கப்படக் கூடியவாறுள்ள தொழிலாளர் பிரதி நிதிக 
ளுக்கும், அவர்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியவற்றைச் 
சொல்லிக்கொள்ள வசதி ஏற்படுத்திக் கொடுத்த பிறகு , சாட்சி 
யப்படுத்தும் உத்தியோகஸ்தரானவர், நிலையான உத்தரவுக 
ளின் நகலை இவ்வாக்டின் சாட்சியப் படுத்தத்தக்க, தாக்க முத 
லாளி சமர்ப்பித்திருக்கும் நகலில்யாதொரு மாறுபாடு செய் 
வதோ புதியன புகுத்துவதோ அவசியமா அல்லவா என் 
பதைத் தீர்மானித்து அதற்கேற்ப எழுத்து மூலமான ஓர் 
உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் . 


( 3) அதன்யேல் , (2)-வது உள் வகுப்பின் 
படிக்கான தமது உத்தரவு தேவைப் படக்கூடியவாறு நிலை 
யான உத்தரவுகளின் நகலில் எவையேனும் மாறுபாடுகளைச் 
செய்தபின் சாட்சியப்படுத்தும் உத்தியோகஸ்தர் அதை சாட் 
சியப்படுத்தவேண்டும் , மேலும் அதன்பின் ஏழுதினங் ளுக் 
குள், சாட்சியப்படுத்தப்பட்ட நிலையான உத்தரவுகளை நிர்ண 
யிக்கப்படுமாறு அத்தாட்சிப் படுத்தி அதன் பிரதிகளையும் 
( 2 )-வது உள் வகுப்பின்படியுள்ள தமது உத்தரவின் பிரதிக 
ளையும் அவர், முதலாளிக்கும் தொழிற் சங்கம் அல்லது நிர் 
ணயிக்கப் பட்டதொழிலாளர் பிரதிநிதிகளுக்கும் அனுப்ப 
வேண்டும் . 


6 


உள் வகுப் 


6. (1 ) 1 -வது உள்வகுப்பு (2 )-வது 

பின்படி சாட்சியப்படுத்தும் உத்தியோகஸ்தர் 

ரும் , அவ்வகுப்பின் ( 3 )-வது உள் வகுப்பின் 
படி பிரதிகள் அனுப்பபட்ட தேதியிலிருந்து இருபத்தொரு 
லாம் ; சாட்யப்படுத்தும் அதிகாரி சாட்சியப்படுத்திய 
ரூபத்தி , 
லோ நிலையான உத்தரவுகள் இவ்வாக்டின்டி சாட்சியப் படுத் 
அல்லது இன்னவற்றைச் சேர்ப்பது அவசியமென்று 
அவ் 
வதிகாரி கருதுகிறதோ அவற்றை செய்வதன் மூலம் நிலை 
யான உத்தரவுகளைத் திருத்தியமைத்த பிறகோ அந்த நிலையா 
ன உத்தரவுகளை அப்பீல் அதிகாரி எழுத்து மூலமான உத்த 
ரவகொண்டு உறுதிப்படுத்த வேண்டும்; அவ் அதிகாரியினது 

( 2 ) (1)-வது உள் வகுப்பின்படி அப்பீல் அதிகாரி 
உத்தரவிட்ட ஏழு தினங்களுக்குள் அவர் , அதன் பிரதிகள் 
சாட்சியப்படுத்தும் உத்தியோகஸ்தருக்கும் முதலாளிக்கும் 
தொழிற் சங்கம் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட தொழிலாளர் 
பிரதிநிதிகளுக்கும் அனுப்பவேண்டும் ; மேலும் , சாட்சியப் 
படுத்தும் உத்தியோகஸ்தர் 

சாட்சியப்படுத்தியவாறுள்ள 
நிலையான உத்தரவுகளை அப்பீல் அதிகாரி யாகொரு திருத்த 
முமின்றி உறு சிப்படுத்தியிருந்தாலொழிய டிை பிரதிகளோடு 
கூட, ஷ அதிகாரி சாட்சியப்படுத்தியவாறும் நிர்ணலிக்கப் 
பட்ட விதத்தில் அத்தாட்சிப்படுத்தியுமுள்ள நிலையான உத்த 
ரவுகளின் பிரதிகளும் அனுப்பப்பட வேண்டும் . 
7. 6 - வது வகுப்பின்படி ஒரு அப்பீல் கொடுக்கப்பட்டி 

ருந்தாலொழிய , நிலையான உத்தரவுகளின் 
நிலையான உத்த அத்தாட்சிப்படுத்திய பிரதிகள் 5 - வது வகுப்பு 
சவுகள் ஊர்ஜ்ஜி (3 )-வது உள் வகுப்பின்படி அனுப்பப்பட்ட 
நத்திக்கு வரு தேதியிலிருந்து முப்பது தினங்கள் முடிவுற்ற 
ம் தேதி. 

தும் அல்லது மேலே கண்டபடி அப்பீல் 
கொடுக்கப்பட்டிருக்கும் விஷயத்தில் , அப்பீல் அதிகாரியின் 
உத்தரவுகளது பிரதிகள் 6 -வது வகுப்பு (2 ) வது உள் வகுப் 
பின்படி அனுப்பப்பட்ட தேதியிலிருந்து ஏழு தினங்கள் 
முடிவுற்றதும், நிலையான உத்தரவுகள் ஊர்ஜ்ஜிதத்துக்கு வர 
வேண்டும் . 


7 


8. இவ்வாக்ட் அனுசரித்து முடிவாக சாட்சியப்படுத் 

சப்பட்ட படியுள்ள எல்லா நிலையான உத்தர 
நிலையான , வுகளதும் ஒரு பிரதியானது , நிர்ணயிக்கப் 
தாள் . பட்ட தியில் இதற்கென வைத்திருக்கப்ப 
யரே ன்டர் 

டும். 

ஒரு ரெஜிஸ்டரில் சாட்சியப்படுத்தும் 

உத்தியோகஸ்தரால் காக்கல் செய்யப்பட 
வேண்டும் ; மேலும் நிர்ணயிக்கப்பட்ட க டணம் செலுத்தி 
ஒரு பிரதிக்காக விண் எப்பம் செய்கிற எந்த நபருக்கும் 
சாட்சியப்படுத்தும் உத்தியோகஸ்தர் அதைக் கொடுக்கவே 
ண்டும்... 
9. இவ்வாக்டின்படி முடிவாக சாட்சியப்படுத்தப்பட்ட 

வாறுள்ள நிலையான உத்தரவுகளின் மூலத் 
நிர்வதை, ஆங்கிலத்திலும் அவரது தொழிலாள 
தரவுகளை விளம் ரில் பெரும் பான்மையோர் அறியும் பாஷை 
பரப்படுத்துயிலும் தயாரித்து , கைத்தொழில் ஸ்தாபனத் 

தினுள் பெரும்பான்பையான தொழிலாளர் 
பிரவேசிக்கின்ற வாதலில் அல்லது அதன் பக்கத்திலும் 
தொழிலாளர் வேலை செய்யும் எடி ஸ்தாபனத்தின் எல்லா 
இலாகாக்களிலும் இக்காரியத்துக்கென வைத்து வரப்படும் 
பிரத்தியேக போர்டுகளில் அதைப் பதித்துவைக்கவேண் 


தல் . 


எம் . 


10. (1 ) இவ்வாக்டின்படி முடிவாக சாட் சியப்படுத்த 

பட்ட நிலையான உத்தரவுகள் , முதலாளியும் 
நிலையான உத் தொழிலாளரும் தம்முள் உடன்பட்டாலன்றி , 
தரவுகளில் கா 

நிலையான உத்தரவுகளோ அதன் கடைசி மா 
வாவதியும் மா 

றுபாடோ ஊர்ஜ்ஜிதத்தில் வந்த தேதியிலி 
அபாகேளும் . 

ருந்து ஆறு மாதங்கள் முடிவடையு முன் 
மாறுபடுத்தப்படக் கூடாது . 
( 2 ) தமிது 

* நிலையான உத்தரவுகளை மாறுபாடு 
செய்ய விரும்பும் ஒரு முதலாளி, தாம் கருதியிருக்கும் மாறு 
பாடுகளைக் காட்டுகிற நிலையான உத்தரவுகளின் ஐந்து நகல் 
களை சமர்ப்பித்துக் கொண்டு, இது விஷயமாய் , சாட்சியப்ப 
டுத்தும் உத்தியோகஸ்தருக்கு விண்ணப்பம் செய்யவேண் 
டும் ; தொழிலாளரின் உடன்பாட்டுடன் அம்மா றுபாடுகள் 
செய்யப்படுமிடத்து , அவ் உடன்படிக்கையின் சாட்சியப்ப 
டுத்தப்பட்ட பிரதி ஒன்றும் அவ் விண்ணப்பத்தோடு அனுப் 
பப்பட் வேண்டும் . 


( 3 ) இவ்வாக்டில் மேற்கண்ட நிபந்தனைகள் 
, முதலா 
வது நிலையான உத்தரவுகளை சாட்சியப்படுத்துவதற்குப் 
பிர 
யோகப்படுவது போன்று ( 2 )-ம் உள்வகுப்பின்படி.யுள்ள 
ஒரு விண்ணப்பத்தின் காரியத்திலும் பிரயோகப்படவேண் 

11. ஒவ்வொரு சாட்சியப்படுத்தும் உத்தியோகஸ்தருக் 
சாட்சியப்படு தல் , பிரமாணமெடுக்கும் படி செய்தல் 
, சாட்சி 
த்தும்உத்தியோ களை ஆஜராகுமாறு நிர்பந்திக்கிறது 
, தஸ்த 
கஸ் தருக்கும் அ வேஜிகளை சோதனையிட்டு எடுத்து ஆஜராக்க 
கும், ஸிவில்கோ நிர்ப்பந்தித்தல் ஆகிய இக்காரியங்களின் 
திகால்கள் - அதிகாரங்களையும் கொண்டிருப்பதன் , 
ருக்கும் என்ப 1117 - ம் ஆண்டத்திய க்ரிமினல் ப்ரொஹீஜர் 

கேர்டின் ( 1117- ம் ஆண்டத்திய 8 -வது ஆக் 

ட் ) 392 , 394 என்னும் வகுப்புகளின் தாற்பரி 
யப்படி ஒரு ஸிவின் கோர்ட்டாகக் கருதப்படவும் வேண்டும் . 
12. இவ்வாக்ட் அனுசரித்து முடிவாக சாட்சியப்ப 

டுத்தப்பட்டபடியுள்ள நிலையான உத்தரவுக் 
நிலையான உத் ளோடு புதியனபுகுத்துவதன் அல்லது அ 
தரவுகளுக்கு தில் வேறு விதம் மாறுபாடுகளோ முரண்பா 
ரோதமாக வாய் 

டுகளோ வருத்துவதன் மூலம் ஏற்படுகிற பல 
மொழித் தெளி 
வுகள் அனுமதி 

னை உண்டாக்குகிற யாதொரு வாய்மொழித் 
க்கத்தக்கதல்ல . தெளிவும் எந்தக் கோர்ட்டிலும் அனுமதிக் 

கத்தக்கதல்ல, 
13. (1 ) 3-வது வகுப்பில் வேண்டியவாறு நிலையான 

உத்தரவுகளின் நகலைச் சமர்ப்பிக்கவோ 10 

வது வகுப்பனுசரித்தன்றி வேறு விதத்தில் 
ளும் நடைமுறை தமது நிலையான உத்தரவுகளைத் திருத்தவோ 
களும் , 

தவறுகிற ஒரு முதலாளி ஐயாயிரம் ரூபாய் 

வரையுள்ள அபராத தண்டனைக்கு உள்ளா 
வார் ; தொடர்ந்து வரும் ஒரு குற்றத்தின் விஷயத்திலே 
முதலாவது குற்றம் செய்த தேதியின் பின் அக்குற்றம் தொ 
டருகிற ஒவ்வொரு நாளுக்கும் இருநூறு ரூபாய்வரையுள்ள 
அபராத தண்டனை விதிக்கக் கூடியதாகும் . 

( 2 ) தமது கைத்தொழில் ஸ்தாபனத்துக்கென இவ் 
வாக்டின்படி இறுதியாக வெர்டிபை செய்யப்பட்ட நிலையா 


தண்டனைக 


ன உத்தரவுகளை மீறிச் செயலாற்றும் ஒரு முதலாளி, ஒரு 
நூறு ரூபாப் வரையுள்ள அபராத தண்டனையும் குற்றம் 
தொடர்ந்து செய்யப்படுமானால் முதலாவது குற்றம் செய்த 
தேதியின் பின் அக்குற்றம் தொடருகிற ஒவ்வொரு நாளுக் 
கும் இருபத்தைந்து ரூபாய் வரையுள்ள அபராத தண்டனை 
யும் விதிக்கப்படுவதற்கு உள்ளாவார் . 

( 3 ) நமது கவெர்ன்மெண்டாரின் 
முன்னனுமதி 
யோடல்லாது , மற்றட்ப்டி இவ்வகுப்பின்படி தண்டிக்கத் 
தக்கதான ஒரு குற்றத்தின் பொருட்டு எந்த வழக்கும் தொட 
ரப்படக்கூடாது 
. 

(4 ) முதல் வகுப்பு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்குக் 
கீழ்ப்பட்ட எந்த கோர்ட்டும் இவ்வகுப்பின் படிக்கான யா 
தொரு குற்றத்தை விசாரணை செய்யக்கூடாது . 
14. இவ்வாக்டிற் கண்ட எல்லா நிபந்தனைகளினின் 

றும் அல்லது எவையேனும் நிபந்தனைகளி 
நிவாரணை செ னின்று ஏதேனும் கைத்தொழில் ஸ்தாபனத் 
ய்யும் அதிகாரம் தையாவது ஏதேனும் வகைக் கைத்தொழில் 

ஸ்பதாபனத்தையாவது , நிபந்தனையின் பேரி 
லோ . நிபந்தனையன்றியோ, நமது கவெர்ன்மென்டார் நம 
து கவெர்ன்மென்ட் கெஸட் விளம்பரத்தின் மூலம் நிவா 
ரணை செய்யலாம் . 
15. (1 ) தமது கவெர்ன்மென்டார் , முன்கூட்டியே 

பிரசுரம் செய்த பிறகு, இவ்வாக்டின் காரியங் 
விதிகள் இயற் களை நடத்துவதற்காக நமது கவெர்ன்மென் 
அம் அதிகாரம் . ட் கெலெட் விளம்பரத்தின் மூலம் விதிகள் 

இயற்றலாம் . 
( 2 ) மேற்படி அதிகாரத்தின் பொதுத்தன்மைக்குப் 
பாதகமில்லாமலே , குறிப்பாக , ஷ விதிகள் 

(a ) பட்டிகையில் உட்படுத்தப்பட வேண்டிய கூடு 
தல் காரியங்களையும் , அக்காரியங்களுக்கு ஏற்ப இவ்வாக்டின் 
படி சாட்சியப்படுத்தப்பட்ட நிலையான உத்தரவுகளில் மாறு 
பாடு வருத்துவதில் அனுசரிக்கவேண்டிய நடைமுறைகளை 
யும் நிர்ணயிக்கலாம் ; 

( b) . இவ்வாக்டின் காரியத்துக்காக , மாதிரி நிலை 
யான உத்தரவுகளை வகுத்துக் காட்டலாம் . 

( c) - சாட்சியப்படுத்தும் உத்தியோகஸ்தர் , அப் 
பீல் அதிகாரி , ஆகியோரின் நடவடிக்கை முறையை நிர்ண 
யிக்கலாம்; 


10 


- 


டும் . 


ரமானவரா, 


(d ) நிலையான உத்தரவுகளுக்குரிய ரெஜிஸ்டரில் 
பதியப்பட்டிருக்கும் நிலையான உத்தரவுகளின் பிரதிகளைப் 
பெறுவதற்கு சுமத்தக் கூடிய கட்டணம் இவ்வளவென் 
நிர்ணயிக்கலாம் ; 

(e ) நிர்ணயிக்கப்படவேண்டிய அல்லது நிர்ண 
யிக்ககூடிய வேறு ஏதேனும் விஷயம்பற்றி நிபந்தனை செய் 
யலாம் ; 

ஆனால் , (ஈ) பகுதியின்படி எவையேனும் விதிகள் இயற் 
றப்படுமுன் , முதலாளிகளதும் தொழிலாளிகளதும் பிரத்தி 
திகளை நமது கவெர்ன்மென்டார் கலந்தாலோசிக்கவேன் 

பட்டிகை, 
( 2 (f), 3 (2 ), என்ற வகுப்புகளைக்காண்க). 
இவ்வாக்டின்படிக்கான நிலையான உத்தரவுகளில் நிபந் 
தனை ஏற்படுத்தப்படவேண்டிய காரியங்கள் . 
1 , தொழிலாளிகளைத் தரம் பிரிப்பது; அதாவது ஸ்தி 

தற்காலிகமானவரா, தொழில் பழகுவோரா 
அல்லது ப்ரொபேஷனர்களா என்றவாறு , 

2. வேலையின் கால அளவுகளும் மணிநேரங்களும் , 
விடுமுறை நாட்கள் , கூலி நாட்கள் , கூலி நிரக்குகள் ஆகிய 
இவற்றை தொழிலாளிகளுக்குத் தெரியப்படுத்துதல் . 

3. முறைவேலை புரிதல் . 
4. ஆஜரும் பிந்திவருவதும் . 

5. லீவு, விடுமுறை நாட்கள் ஆகியவைபற்றிய நிபந் 
தனைகளும் , அவற்றிற்காக விண்ணப்பஞ் செய்யும் முறையும் 
அவற்றை அனுவதிக்கும் அதிகாரியும் . 

- 6. பரிசோதனையிடப்படுவதற்கு உள்பட்டு, குறிப்பிட் 
டவாதல்கள் வழியாக வளவில் பிரவேசிக்கவேண்டுமென் 

7. - கைத்தொழில் ஸ்தாபன இலாகாக்களை மூடுவதும் 
மீண்டும் திறப்பதும் , வேலைகளை தற்காலிகமாய் நிறுத்தி 
வைத்தல் , அதனால் முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் 
ஏற்படும் உரிமைகளும் பொறுப்புகளும் . 

8. உத்தியோகம் முடிவுறுவது; அதுபற்றி முதலாளி 
யும் தொழிலாளிகளும் கொடுக்கவேண்டிய நோட்டீஸ் . 


பது . 


11 


-I 


* 


9 . துர் நடத்தைக்காக தற்காலிகமாயோ நிலையாகவோ 
வேலையிலிருந்து நீக்குவது; இன்னவற்றைச் செய்தால் 
அல்லது செய்யாதிருந்தால் அது துர் நடத்தையாகுமென் 
பது . 

10. முதலாளியோ அவரது ஏஜென்டுகளோ பணி 
விடைக்காரர்களோ தொழிலாளிகளை அநியாயமாக நடத்தி 
னால் அல்லது அவர்களிடம் அநியாயமாய் வேலை வாங்கி 
னால் அதற்கெதிராய் தொழிலாளிகள் நிவிர்த்தி தேடுவதற்கு 
ரிய வழிகள் . 

11., நிர்ணயிக்கப்படக்கூடிய வேறு . ஏதேனும் விஷ 
யங்கள் , 

உத்தேச காரணவிவரம் . 
ஆள் எடுப்பது, பிரித்துவிடுவது , ஒழுங்குமுறை நடவ 
.டிக்கை, விடுமுறை நாட்கள் , லீவு முதலியன பற்றிய நிபந்த 
னைகளை வரையறுக்கும் “ நிலையான உத்தரவுகள் , கைத்தொ 
ழில் முயற்சியில் ஈடுபடும் நிர்வாகத்தினருக்கும் தொழிலா 
ளிகளுக்கும் தம்மில் ஏற்படும் உரசலைக்குறைக்க சாலப்பயன் 
படும் என்பது அனுபவத்தில் கண்டறியப்பட்டிருக்கிறது . 
நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளிகளை வேலை 
யில் அமர்த்திக்கொள்ளும் கைத்தொழில் ஸ்தாபனங்கள் 
அனைத்திலும் “ நிலையான உத்தரவுகள் ” இயற்றுமாறு நிபந் 
தனை செய்ய இம்மசோதா கருதுகிறது . 

2. 2 (d) பகுதியில் சொல்லப்பட்ட வகைக் கைத்தொ 
ழில் ஸ்தாபனங்களுக்கு இவ் ஆக்ட் முதல் முதலில் பிரயோ 
கப்படும் , அதில், தொழிற்சாலைகள் , ரெயில்வே ஆகிய இவை 
யன்றி , கனிகள் எண்ணெய்த்தளங்கள், மோட்டார் வாகன 
ஸெர்வீஸுகள் , கப்பல் தொழிற்சாலைகள் , கப்பற்றுறைகள் 
ஜெட்டிகள் , உள் நாட்டு நீராவிக்கலங்கள் , பயிர்த்தோட்டங் 
கள் , வேலைச்சாலைகள் ஆகியனவும் உட்படும் . வேறு வகைக் 
கைத்தொழில் ஸ்தாபனங்களுக்கு இவ்வாக்டை வியாபிக்க 
வோ , தேவையாயிருக் குமிடத்து விளம்பரம் மூலம் நிவார 
ணை நல்கவோ கவெர்ன்மென்டாருக்கு அதிகாரமிருக்கும் . 

3. ஒரு கைத்தொழில் ஸ்தாபனத்திற்கு இவ்வாக்ட் 
செல்லும்படி செய்த தேதியிலிருந்து ஆறு மாதத்துக்குள் 
“ நிலையான உத்தரவுகளின் ” நகல் தயாரித்து , சாட்சியப்ப 
டுத்தும் பொருட்டு அதை “ சாட்சியப்படுத்தும் உத்தியோ 


12 


நிர்ப்பந்திக்கிறது . ஆக்டுக்குரிய பட்டிகையில் சொல்லப் 
பட்டிருக்கும் எல்லாக்காரியங்களும் , கவெர்ன்மென்டார் வித 
கள் மூலம் நிர்ணயிக்கும் பிறகாரியங்களும் , நிலையான 
உத்தரவுகளின் நகலில் அமைவுறவேண்டும் . நகல்படுத்திய 
" நிலையான உத்தரவுகள் " பிரஸ்தாப ஆக்டின்படி, சாட்சியப் 
படுத்தத்தகுந்தவை என்றாம் . வரையில் அவற்றில் மாற்றம் 
வருக்க அல்லது புதியன புகுந்த மாட்சியப்படுக்காம். உத்த 
யோகஸ்தருக்கு " அதிகாரமிருக்கும் . அவற்றின் நேர்மைப் 
பாடு அல்லது நியாயப்பாடு குறித்து , தீர்ப்புச்சொல்வது 
அவரது ( அல்லது அப்பீல் அதிகாரியினது ) அலுவல் 
அல்ல . 

சாட்சியப்படுத்தும் உத்தியோகஸ்தர து " நிர்மா 
னத்திற்கு எதிராய் அப்பீல் கொடுக்க உரிமை ஏற்படுத்திய 
ருக்கிறது . 

4. கைத்தொழில் உத்தியோகத்தை பற்றிய ( நிலையான் 
உத்தரவுகள் ) 1946 - ம் ஆண்டத்திய ( 1946 - ம் ஆண்டந்து 
20-வது ஆக்ட் ) இந்திய ஆக்டை இம் மசோதா அடுத்துப் 
பின்பற்றுகிறது . 

C. கேசவன் , 
T. K. கோபாலன் நாயர் , 

சர்க்கார் காரியதரிசி , 
( A trule trialislationy 

M , C. KESAVA PILLAI , 
Head Translator to Government. 


